GOVERNMENTOF TAMIL NADU 

2019 


[Regd . No. TN /CCN /467 /2012 - 14 . 
R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


TAMI 


NMENT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


AM 


SGOVE 


NADO 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


10NE 18 


IUMPHS 


No . 10 ] 


CHENNAI, WEDNESDAY, MARCH 6 , 2019 
Maasi 22 , Vilambi, Thiruvalluvar Aandu - 2050 


Part II Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages . 


நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் துறை 
நிலங்களை கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை 


266 - 267 


267 - 269 


HOME DEPARTMENT 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை 
Labour Courts for Adjudication . 
Minimum Wages Act. — Draft Notifcation 

Regarding the Revision of Minimum Rates of 
Wages for the Employment in Automobile 

Workshops 
திருத்த அறிவிக்கை 


Code of Criminal Procedure . — Constitution of 

Special Court at Chennai for dealing with 
cases of Fake Indian Currency and Fake 
Stamp Papers . . .. 


269 


267 


Family Courts Act. — Appointment on Transfer 

of Certain official Posted as Judge of the 
Family Court , Thanjavur 


267 


D .T.P. - 11-2 ( 10 ) — 1 


[ 265 ] 


266 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் துறை 

3) வடக்கில் புல எண் 34/ 1ஏ1 , கிழக்கில் புல எண் 34 / 1ஏ1, தெற்கில் 

புல எண் 34 /1ஏ1 , மேற்கில் 34/ 4பி பகுதி , பட்டா எண் . 1131 , 
நிலங்களை கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை 

சாந்தலிங்கம் என்பவருக்கு சொந்தமானதுமான புல எண் . 34/ 4H 
[ அரசாணை ( டி ) எண் 22 , நெடுஞ்சாலை மற்றும் 

பகுதி உட்பிரிவிற்கு பின் புல எண் . 34 /13 நில அளவை கொண்ட 
சிறுதுறைமுகங்கள் ( எச் .எஸ்.1) த் துறை, 31 ஜனவரி 2019 , 

புஞ்சை நிலம் . தளம் போட்ட கட்டிடம் தரை மற்றும் முதல் தளம் , 
தை 17 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050. ) 

மதில்சுவர் , தென்னை - 1. 
No . II ( 2 ) /HWMP / 206 / 2019 . - காஞ்சிபுரம் மாவட்டம் , 

பரப்பு 00267சதுரமீட்டர் 
திருப்பெரும்புதூர் வட்டம் , நெ . 134 ஒரகடம் கிராமத்தில் 4 ) வடக்கில் புல எண் 34 , கிழக்கில் புல எண் 34/ 1ஏ1 , தெற்கில் 
கீழ்க்காணும் விபர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுமான புல எண் 34/ 7 , மேற்கில் 34/ 5 பகுதி , பட்டா எண் 708 , ஜெயராம 
நிலங்கள் ஒரு பொது நோக்கத்திற்காக அதாவது திருப்பெரும்புதூர் 

நாயுடு மகன் ஸ்ரீதர் என்பவருக்கு சொந்தமானதுமான புல 
முதல் சிங்கபெருமாள் கோயில் வரை சாலை அகலப்படுத்தும் எண் . 34 /5 பகுதி உட்பிரிவிற்கு பின் புல எண் 34/ 15 நில அளவை 
பணிக்காக தேவைப்படுகின்றது என்று மாண்புமிகு ஆளுநர் கொண்ட புஞ்சை நிலம் . தகர ஷீட் போட்ட செங்கல் கட்டிடம் . 
அவர்கள் கருதுவதால் , நெ . 134 ஒரகடம் கிராமத்தில் 
கீழ்க்காணும் விவர அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளதுமான 

பரப்பு 00573 சதுரமீட்டர் 
3180 ச .மீ . புன்செய் நிலங்களை கையகப்படுத்தவும் , மேற்படி 5 ) 

வடக்கில் புல எண் 35 , கிழக்கில் புல எண் 44 /1, தெற்கில் புல 
நிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை நெடுஞ்சாலைத் 

எண் 44/ 2பி1, மேற்கில் 44/ 9 பகுதி , பட்டா எண் 2848 , பெருமாள் 
துறையின் , தலைமைப் பொறியாளர் ( கட்டுமானம் மற்றும் 

மகன் அப்பாவு என்பவருக்கு சொந்தமானதுமான புல எண் 44 /2ஏ 
பராமரிப்பு ) அவர்களால் பராமரிக்கப்படும் வைப்புக்கணக்கிலிருந்து 

உட்பிரிவிற்கு பின் புல எண் 44/2ஏ நில அளவை கொண்ட 
வழங்கவும் , தீர்மானித்து மேற்காணும் நிலங்களின் உரிமையாளர் , 

ரயத்து மானாவாரி நிலம் . சிமெண்ட் ஷீட் ஷெட் கடை - 2 . 
உரிமை கோருபவர் , அனுபவத்தில் வைத்துள்ளவர்கள் அளித்த 
காரணங்களையும் பரிசீலனை செய்தபின் 2001ம் ஆண்டு தமிழ்நாடு 

பரப்பு 00160 சதுரமீட்டர் 
நெடுஞ்சாலைச் சட்டம் பிரிவு 15 (1 ) (தமிழ்நாடு சட்டம் 34/ 2002) ன்படி 

6) வடக்கில் புல எண் 44/ 2ஏ , கிழக்கில் புல எண் 44/1, தெற்கில் புல 
கீழ்க்காணும் அறிவிப்பு பிரசுரம் செய்யப்படுகிறது . 

எண் 44/ 2பி2 , மேற்கில் 44/10 பகுதி , பட்டா எண் 175 , மாணிக்க 

கிராமணி மகன் கோபாலன் என்பவருக்கு சொந்தமானதுமான 
அறிவிப்பு 

புல எண் 44/2பி1 உட்பிரிவிற்கு பின் புல எண் 44/ 2பி1 நில 
தமிழ்நாடு நெடுஞ்சாலைச் சட்டம் , பிரிவு 15(1 ) ( தமிழ்நாடு அளவை கொண்ட ரயத்து மானாவாரி நிலம் . சிமெண்ட் ஷீட் 
சட்டம் 34/ 2002 ) ல் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் போட்ட கட்டிடம் , குளியல் அறை , வேப்பமரம் - 1 . 
மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் , 

பரப்பு 00100 சதுரமீட்டர் 
திருப்பெரும்புதூர் வட்டம் , நெ . 134 ஒரகடம் கிராமத்தில் 
திருப்பெரும்புதூர் முதல் சிங்கபெருமாள் கோயில் வரையிலான 7 ) வடக்கில் புல எண் 44/ 2பி1 , கிழக்கில் புல எண் 44/1 , தெற்கில் 
சாலை அகலப்படுத்தும் திட்டத்திற்காக கீழ்க்காணும் விபர புல எண் 44/ 2சி , மேற்கில் - 44/11, பட்டா எண் 830 , ரங்கநாத 
அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 3180 ச . மீ . புன்செய் நிலங்கள் நாயுடு மனைவி பங்கஜம்மாள் என்பவருக்கு சொந்தமானதுமான 
கையகம் செய்யப்படுகிறது என இதன் மூலம் அறிவிக்கின்றார் . புல எண் 44/ 2பி2 உட்பிரிவிற்கு பின் புல எண் 44 /2பி2 நில 

அளவை கொண்ட ரயத்து மானாவாரி நிலம் . மதில்சுவர் , தகர 
இந்நிலங்களின் வரைபடங்கள் தனிவட்டாட்சியர் (நில எடுப்பு ), 

ஷீட் போட்ட கடை - 1. 
ஒரகடம் தொழிற்பூங்கா சாலை உள்கட்டமைப்பு திட்டம் , 
காஞ்சிபுரம் அவர்களின் அலுவலகத்தில் உள்ளது . அவற்றை 

பரப்பு 00050 சதுரமீட்டர் 
அலுவலக நேரங்களில் எப்போது வேண்டுமானாலும் பார்வையிடலாம் . 

வடக்கில் புல எண் 44/ 2பி2, கிழக்கில் புல எண் 44/1, தெற்கில் 
அட்டவணை 

புல எண் 44 /2டி , மேற்கில் 44 / 12 , பட்டா எண் 347 , ரங்கநாதன் 

மகன் மோகன் என்பவருக்கு சொந்தமானதுமான புல எண் . 44 / 2சி 
மாவட்டம் - காஞ்சிபுரம் , வட்டம் - திருப்பெரும்புதூர் 

உட்பிரிவிற்கு பின் புல எண் . 44 / 2சி நில அளவை கொண்ட 
கிராமம் - நெ . 134. ஒரகடம் . 

புஞ்சை நிலம் . தகர ஷீட் போட்ட கடை - 1 . 
1 ) வடக்கில் புல எண் . 33 , கிழக்கில் புல எண் 37 , தெற்கில் புல எண் 

பரப்பு 00050 சதுரமீட்டர் 
34/ 4பி , 34/ 8 , மேற்கில் 34 /1ஏ1 பகுதி , 34/5 , பட்டா எண் 3248 , 9 ) வடக்கில் புல எண் 44/ 2சி , கிழக்கில் புல எண் 44/1 , தெற்கில் 
சிப்காட் டாசிட் டிவிஷன் என்பவருக்கு சொந்தமானதுமான புல 

புல எண் 44/ 2இ , மேற்கில் 44/ 13 , பட்டா எண் 345 , ராம்லால் 
எண் 34/1ஏ1 பகுதி உட்பிரிவிற்கு பின் புல எண் 34 /12 நில 

மனைவி பியாரிதேவி என்பவருக்கு சொந்தமானதுமான புல 
அளவை கொண்ட ரயத்து மானாவாரி நிலம் . காலி . 

எண் . 44/ 2டி உட்பிரிவிற்கு பின் புல எண் . 44 /2டி நில அளவை 
பரப்பு 01095 சதுரமீட்டர் கொண்ட புஞ்சை நிலம் . தகர ஷீட் ஷெட் - 1 , மதில் சுவர் . 

பரப்பு 00160 சதுரமீட்டர் 
2 ) வடக்கில் புல எண் . 34 / 4பி , கிழக்கில் புல எண் 34 / 4பி , தெற்கில் 

புல எண் . 34/ 5 , மேற்கில் 34/ 4ஏ பகுதி , பட்டா எண் 3946 , 10) வடக்கில் புல எண் 44/2டி , கிழக்கில் புல எண் 44/1, தெற்கில் 
சாந்தலிங்கம் த / பெ கண்ணப்பா முதலியார் என்பவருக்கு புல எண் 44/1 , மேற்கில் 44/ 14 , பட்டா எண் 4074 , எம் . மணி 
சொந்தமானதுமான புல எண் . 34 / 4ஏ பகுதி உட்பிரிவிற்கு பின் த / பெ . மாரி என்பவருக்கு சொந்தமானதுமான புல எண் 44/ 2இ 
புல எண் . 34/ 14 நில அளவை கொண்ட புஞ்சை நிலம் . காலி . உட்பிரிவிற்கு பின் புல எண் 44/ 2இ நில அளவை கொண்ட 

புஞ்சை நிலம் . தகர ஷீட் போட்ட கடை - 2 , புளியமரம் - 1 , 
பரப்பு 00113 சதுரமீட்டர் அரசமரம் - 1 

பரப்பு 00150 சதுரமீட்டர் 


Mar . 6 , 2019] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


267 


Governor Section (1) of Act 2 of 197 


11) வடக்கில் புல எண் 44/1, கிழக்கில் புல எண் 44/ 891 , தெற்கில் of Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ) read 

புல எண் 44/874 , மேற்கில் 44/ 8ஏ2 பகுதி , பட்டா எண் 3258 , with the proviso to sub - section ( 1 ) of Section 11 of the 
சாந்தி க / பெ . லோகநாதன் என்பவருக்கு சொந்தமானதுமான said code , the Governor of Tamil Nadu after consultation 
புல எண் 44/ 8ஏ2 பகுதி உட்பிரிவிற்கு பின் புல எண் 44/ 20 with the High Court, Madras hereby establishes a Court of 
நில அளவை கொண்ட புஞ்சை நிலம் . காலி . 

Metropolitan Magistrate in the cadre of Senior Civil Judge 

at Chennai to deal with the cases of Fake Stamp Papers 
பரப்பு 00031 சதுரமீட்டர் 

and Fake Indian Currency. 
12 ) வடக்கில் புல எண் . 44/872 , கிழக்கில் புல எண் . 44/ 8H1 , தெற்கில் 

Appointment on Transfer of Certain official Posted as 
புல எண் . 44/ 873 , மேற்கில் 44/8ஏ4 பகுதி , பட்டா எண் 2922 , 

Judge of the Family Court, Thanjavur under the Family 
மூர்த்தி மகன் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமானதுமான 

Courts Act. 
புல எண் 44/8ஏ4 பகுதி உட்பிரிவிற்கு பின் புல எண் 44/21 
நில அளவை கொண்ட புஞ்சை நிலம் . தளம் போட்ட கடை - 4 , 

[ G . O . (D ) No . 196 , Home ( Courts- II), 18th February 2019, 
படிகட்டு . 

மாசி 6 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 
பரப்பு 00031 சதுரமீட்டர் 

No . II(2 )/HO/ 208 / 2019 . --In exercise of the powers 
13 ) வடக்கில் புல எண் . 44 / 874 , கிழக்கில் புல எண் 44 /8H1 , conferred by sub- section ( 1 ) of Section 4 of the Family 

தெற்கில் புல எண் 44/ 8ஏ1 , மேற்கில் 44 / 873 பகுதி , பட்டா Courts Act 1984 (Central Act 66 of 1984) , the Governor 
எண் 3259 , சந்திரசேகரன் என்பவருக்கு சொந்தமானதுமான of Tamil Nadu , a with the concurrence of the High Court, 
புல எண் 44/ 8ஏ3 பகுதி , உட்பிரிவிற்கு பின் புல எண் 44/ 22 Madras hereby makes the following appointment on transfer . 
நில அளவை கொண்ட புஞ்சை நிலம் . சிமெண்ட் ஷீட் போட்ட 
கடை - 1 பகுதி . 

SI . No . Name and Designation Ordered to be 
பரப்பு 00062 சதுரமீட்டர் 

Thiru / Tmt / Selvi 

Posted as 

1 . I Thiru M . Ravindran , 
14 ) வடக்கில் புல எண் 57/ 11 , கிழக்கில் புல எண் 57/ 13 பகுதி , 

Judge , Family 
தெற்கில் புல எண் 57/ 16 , மேற்கில் 57/ 12 , பட்டா 26 , கோவிந்தராஜி 

III Additional District Judge , Court , Thanjavur . 

Thanjavur @ Pattukottai 
பிள்ளை மகன் சுந்தரம் என்பவருக்கு சொந்தமானதுமான புல 
எண் 57 / 13 பகுதி உட்பிரிவிற்கு பின் புல எண் 57 / 21 நில 
அளவை கொண்ட ரயத்துமனை நிலம் . மதில்சுவர் , குளியல் அறை , 

NIRANJAN MARDI, 
தென்னை - 4 , கொய்யா - 1. 

Additional Chief Secretary to Government. 
பரப்பு 00050 சதுரமீட்டர் 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை 
15 ) வடக்கில் புல எண் 57/14, கிழக்கில் புல எண் 87 & 88 , தெற்கில் 

புல எண் 57/ 17 , மேற்கில் 57/ 13 , பட்டா 15 , ராமானுஜ நாயுடு Disputes between Workmen and Managements referred 
மகன் கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமானதுமான புல எண் 

to Labour Courts for Adjudication . 
57/15 உட்பிரிவிற்கு பின் புல எண் 57 /15 நில அளவை கொண்ட 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ), 
ரயத்துமனை நிலம் . சுவர் இல்லாத கூரை போட்டகடை , பனை 

கோவை . 
மரம் - 1 . 

[ அரசாணை ( டி ) எண் 83 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
பரப்பு 00130 சதுரமீட்டர் 

( 41) த் துறை , 12 பிப்ரவரி 2019, தை 29, விளம்பி , 
16 ) வடக்கில் புல எண் 57/ 15 , கிழக்கில் புல எண் 87 & 88 , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050. ) 
தெற்கில் புல எண் 57 /2பி , மேற்கில் 57/17 , பகுதி , பட்டா 25 , No . II (2)/LE/ 209/2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
ராமன் மகன் சக்கரபாணி என்பவருக்கு சொந்தமானதுமான குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
புல எண் 57 /17 பகுதி உட்பிரிவிற்கு பின் புல எண் 57 / 22 போக்குவரத்துக் கழகம் ( கோவை கோட்டம் ) , கோவை என்ற 
நில அளவை கொண்ட ரயத்துமனை நிலம் . தளம் போட்ட நிர்வாகத்திற்கும் கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்ட தமிழ்நாடு 
வீடு - 1,சிமெண்ட் ஷீட் போட்ட குளியல் அறை , தகர ஷீட் போட்ட அரசு போக்குவரத்துக் கழக பொதுத் தொழிலாளர் சங்கம் , கோவை 
கடை - 1 , தென்னை - 1 , மாமரம் - 1 . 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
பரப்பு 00158 சதுரமீட்டர் என்று அரசு கருதுவதாலும் ; 
மொத்தபரப்பு 03180 சதுரமீட்டர் மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
v°. nf . Aughfe , 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ( மு . கூ . பொ .) 

அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
HOME DEPARTMENT 

( மத்திய சட்டம் - XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
Constitution of Special Court at Chennai for dealing with வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

cases of Fake Indian Currency and Fake Stamp Papers தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோயம்புத்தூர் 
under the Code of Criminal Procedure 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ G . O . Ms. No . 90 , Home (Courts- II ) , 7th February 2019 , 
தை 24 ,விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 ) 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
No . II ( 2 )/HO/ 207/ 2019. -- In exercise of the powers 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
conferred by sub - section ( 1 ) of Section 16 of the Code 

கோயம்புத்தூர், தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


268 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec. 2 


இணைப்பு 

4 . SUPERVISOR ( SR ) 7500 - 600 - 10500 - 800 - 14500 
எழுவினா 

1000 - 19500 - 1250- 25750- 1500 
திரு . A . தங்கவேலு , முதுநிலை ஓட்டுநருக்கு (பணி 

SUPERVISOR 6500-600- 9000- 700-12500 -900 
எண் . C20042 ) ரூ.200 / - பிடித்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 

17000- 1100- 22500 -1300 
18 - 10 - 2016 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 5 . ELECTRICIAN 9000- 800 - 13000- 1000- 18000 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 

1200 - 24000 - 1500 - 31500- 1750 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

6 . TALLY CLERK (SR ) 5000 - 500- 7500- 600 - 10500 
சந்திரா CFS & டெர்மினல் ஆப்ரேட்டர் பிரைவேட் லிமிடெட் , 

800 - 14500- 800- 14500- 1000 

19500 - 1200 
மீஞ்சூர் . 

TALLY CLERK 4500 - 400 - 6500 - 600 - 9500 - 800 
[ அரசாணை (டி ) எண் 84, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ2 ) த் துறை , 12 பிப்ரவரி 2019 , தை 29 , விளம்பி , 

13500 - 1000 - 18500 - 1200 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .) 

7 . TLT-FLT - CLEANERS 3500 - 400 - 5500 - 600 - 8500 - 700 
HELPER 

12000 - 800- 14000- 1000 
No . II(2)/LE /210 / 2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டம் , மீஞ்சூரில் 

4500 - 400 - 6500 - 600 - 9500 - 800 
இயங்கிவரும் சந்திரா CFS & டெர்மினல் ஆப்ரேட்டர்பிரைவேட்லிமிடெட் , 

13500 - 1000 - 18500 - 1200 
என்ற நிர்வாகத்திற்கும் சென்னை ஏற்றுமதி வளாக ஊழியர்கள் மற்றும் 
பொதுத் தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

(2) கோரிக்கை எண் . 3 D .A . (பஞ்சப்படி ) : 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

1960 - ம் ஆண்டு விலைவாசி புள்ளியின் அடிப்படையில் 3000 

புள்ளிகளுக்கு ரூ. 4000 / - நிலையான பஞ்சப்படியாகவும் , 3000 
மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் தலா ரூ. 3/ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

மாறும் பஞ்சப்படியாக வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
அவர்கள் கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் - XIV/1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

( 3) கோரிக்கை எண் . 4 . அலவன்ஸ்க ள் : 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாத 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியின் கூட்டு தொகையில் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

வாடகைப்படியாக 30 % கண்வெயின்ஸ் அலவன்ஸ் 20 % மெடிக்கல் 

அலவன்ஸ் 30 % லீவ் டிராவல் அலவன்ஸ் 10 % மற்றும் ஜெனரல் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

அலவன்ஸ் 10 % வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நியாயமானது தானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . (4 ) கோரிக்கை எண் . 5. ஷிப்ட் அலவன்ஸ் : 
இணைப்பு 

அடிப்படை சம்பளம் 25 % தொகையினை 3 - வது ஷிப்டில் 
எழுவினாக்கள் 

பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் , 15 % தொகையினை 2வது 
(1 ) கோரிக்கை எண் . 2 அடிப்படை சம்பளம் : 

ஷிப்டில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆமெனில் 
தொழிலாளர்களை கீழ்க்கண்ட கிரேடுகளில் அமர்த்தி உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
அடிப்படை சம்பளம் , ஆண்டு ஊதிய உயர்வு மற்றும் அனைத்து 
தொழிலாளர்களின் சர்வீஸின் அடிப்படையில் ஊதியத்தை (5 ) கோரிக்கை எண் .6 .(பகுதி ) அட்டண்ட்டன்ஸ் போனஸ் : 
கணக்கிட்டு நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என்ற தொழிற் 
சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆமெனில் உரிய 

தொழிலாளர்கள் மாதத்தில் 2 நாள் விடுப்பு எடுத்தாலும் 
உத்தரவுகள் பிறப்பிக்க . 

மாதந்தோறும் ரூ .1000 / - அட்டண்டன்ஸ் போனஸ் வழங்க கோரும் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆமெனில் 
1 . TLT - OPERATOR (SR)- 9000 - 8000 - 13000 - 1000 - 18000 

உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
1200- 24000 - 1500 - 31500 - 1750 

(6 ) கோரிக்கை எண் .9 .கல்விப்படி : 
TLT-OPERATOR 7500- 600 - 10500 - 800 -14500 
1000- 19500 - 1250 - 25750 - 1500 

தொழிலாளர்களுக்கு கல்விப்படியாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 

மாதம் தலா ரூ. 10, 000 / - வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
2 . FLT - OPERATOR (SR) - 7000- 800 - 11000 - 1000 - 16000 

கோரிக்கை நியாயமானது தானா ? ஆமெனில் உரிய உத்தரவு 
1200 - 22000 - 1400 - 19000 - 1600 

பிறப்பிக்க . 
FLT -OPERATOR 6500- 600 - 9500 - 800 - 1350- 1000 
18500 -1200 - 24500 - 1400 

(7 ) கோரிக்கை எண் .13 .போனஸ் : 
3 . MECHANICS (SR ) 10000 - 1000 - 15000 - 1250 - 

2014 - 15 மற்றும் 2015 - 16ம் நிதியாண்டிற்கு 20 % போனஸ் 
12150 - 1600 - 29250 - 2050 

மற்றும் கருணைத்தொகை ரூ .10 , 000 / - வழங்க கோரும் தொழிற் 
39500 - 2600 

சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆமெனில் உரிய 
MECHANICS 

7000- 800 - 11000 -1000 - 16000 உத்தரவு பிறப்பிக்க . 
1200- 22000 -1400 - 29000 - 1600 


Mar . 6 , 2019] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


269 


அவர்கள் கருதுவதாஅனுப்புவது 


( மத்திய - ஆம் ஆண்டு 


( 8) கோரிக்கை எண் . 16 . ரெயின் கோர்ட் : 

கும்பகோணம் , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மழை கோட் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 

10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் , அளிக்குமாறு கும்பகோணம் , தொழிலாளர் நீதிமன்றம் 
கும்பகோணம் கோட்டம் , நாகை மண்டலம் . 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 86 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இணைப்பு 
( பி2) த் துறை, 12 பிப்ரவரி 2019 , தை 29 , விளம்பி , 

எழுவினா 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

திரு . பி . பக்கிரிசாமி , (பணி எண் . 06DR091), ஓட்டுநர் , 
No. II (2 )/LE / 211 / 2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 16 - 08 - 2007 அன்றுடன் 240 நாட்கள் பணி நிறைவு செய்திருந்தும் , 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் அவருக்கு 17 - 08 - 2007 முதல் பணி நிரந்தர ஆணை வழங்காமல் , 
கழகம் லிமிடெட் , கும்பகோணம் கோட்டம் , நாகை மண்டலம் 

காலதாமதமாக 01 - 09 - 2007 முதல் பணி நிறைவு செய்து 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் , வழங்கியள்ள உக்காவினை ாக்க செய்க . 17 - 08 - 2007 மகள் 
கும்பகோணம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 

நிரந்தரப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் என்ற தொழிற் 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 

ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

சுனீல் பாலிவால் , 
( மத்திய சட்டம் - XIV / 1947 ) 10 (1)( C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 

Draft Notification Regarding the Revision of 
கும்பகோணம் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

Minimum Rates of Wages for the Employment in 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

Automobile Workshops under the Minimum Wages Act. 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

திருத்த அறிவிக்கை . 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கும்பகோணம் , [ கடித எண் 24554/ ஜெ1/2018 - 1, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

துறை, 23 ஜனவரி 2019 .) 
இணைப்பு 

தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு எண் 45 , நாள் 7 - 11 - 2018 , 

பாகம் II - பிரிவு 2 - ல் பக்க எண் 1002 - 1003 , அறிவிக்கை 
எழுவினா 

எண் No. II (2)/LE/ 951/ 2018 , அரசாணை ( 2D ) எண் . 89, தொழிலாளர் 
திரு . எ . கோவிந்தராஜ் , (பணி எண் . 06CR010 ), நடத்துநர் , மற்றும் வேலைவாய்ப்பு ( ஜெ1) த் துறை , நாள் 5 - 10 - 2018 - க்கு 
24 - 08 - 2007 அன்றுடன் 240 நாட்கள் பணி நிறைவு செய்திருந்தும் , கீழ்க்கண்டவாறு திருத்தம் வெளியிடப்படுகிறது . 
அவருக்கு 25 - 08 - 2007 முதல் பணி நிரந்தர ஆணை 
வழங்காமல் , காலதாமதமாக 01 - 10 - 2007 முதல் பணி நிறைவு 

திருத்தம் 
செய்து வழங்கியுள்ள உத்தரவினை ரத்து செய்து , 25 - 08 - 2007 

அரசாணை ( 2D ) No. 89 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
முதல் நிரந்தரப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் என்ற தொழிற் 

( J1 )த் துறை நாள் 5 - 10 - 2018 - ல் பக்க எண் 1003 - ல் உள்ள 
சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

அட்டவணையில் Classes of Employees என்ற தலைப்பின் 
ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

கீழ் IV Semi Skilled என்ற வகைப்பாட்டில் கீழ்க்க ண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 87 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

தொழிலாளர்களின் வகைகளுக்கு கலம் 2 - ல் Zone B - க்கு ( All 
( பி2) த் துறை , 12 பிப்ரவரி 2019, தை 29 , விளம்பி , 

types of Municipalities ) குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

" ( 1 ) Assistant fitter 
No.II(2)/LE/212/2019.- இந்த ஆணையின் இணைப்பில் 

( 2) Assistant Blacksmith | 8039. 00 " 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் ( 3 ) Assistant Tinker 
கழகம் லிமிடெட் , கும்பகோணம் கோட்டம் , நாகை மண்டலம் (4 ) Assistant Electrician 
என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் , 
கும்பகோணம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 

என்றிருப்பதை 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

" (1 ) Assistant fitter 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 

(2 ) Assistant Blacksmith | 8036 . 00 " 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

( 3 ) Assistant Tinker 

( 4 ) Assistant Electrician 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் - XIV /1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் என திருத்தி வாசிக்கவும் . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 

சு . அமிர்தஜோதி , 
அரசு துணைச் செயலாளர் . 


எவிந்தால் 
நாட்கள் 
பணி 
முதல் , 25- தொழிற் 


ருக்கு இன்றுடன் 240 பணி எண் . 050 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


